© 


தமிழ் நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 .60 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


SAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 22 ] 


சென்னை, புதன்கிழமை, ஜூன் 3, 2015 
வைகாசி 20 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 29, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H2 ) த் துறை , 9 பிப்ரவரி 2015. ) 


1961 ஆம் ஆண்டு மகப்பேறு நலச் சட்ட ( மத்தியச் சட்டம் 27 /1961)த்தின் 2 ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு (1) ன் விதித்துறையின் 
கீழ் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் அனைத்து விதிகளும் 1961 ஆம் ஆண்டு மோட்டார் வாகனப் 
போக்குவரத்துத் தொழிலாளர் சட்ட (மத்தியச் சட்டம் 27 /1961)த்தின் 2 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( g ) பகுதியில் வரையறுக்கப்பட்டுள்ளவாறு , 
தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மோட்டார் வாகனப் போக்குவரத்து நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தும் நோக்கத்தினை , இதனால் 
அறிவிக்கிறார் . 

2 . தமிழ்நாடு அரசிதழில் இந்த அறிவிக்கை வெளியிடப்படுகின்ற நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடைவதற்கு முன்னர் இது 
தொடர்பாக யாதொரு நபர்களிடமிருந்து அல்லது அமைப்புகளிடமிருந்து பெறப்படும் ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு கருதிப்பார்க்கும் மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் அவற்றை . தமிழ்நாடு அரசு செயலாளர் . 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , புனித ஜார்ஜ கோட்டை , சென்னை - 600 009 . என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க 
வேண்டும் . 


எம் . வீர சண்முக மணி , 

அரசு செயலர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி (மற்றும் ) 

செய்தித் துறை. 


DTP - II -2 - 22 (T Sup ) - 1 


தொழில் துறை 
[ அரசாணை (நிலை) எண் 79 , தொழில் ( எம்எம்சி .1) துறை , 6 ஏப்ரல் 2015 .) 


அறிவிக்கை 


1957 ஆம் ஆண்டு , சுரங்கம் மற்றும் கனிமப்பொருட்கள் (மேம்பாடு மற்றும் முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 
67/1957) 15 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) மற்றும் ( 1 - A ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு, சுரங்கம் மற்றும் கனிமப்பொருட்கள் சலுகை விதிகளில் பின்வரும் திருத்தங்களை , 
இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 40 ஆம் விதிக்குப் பின்னர் , பின்வரும் விதிகள் சேர்த்துக்கொள்ளப்படவேண்டும் , அவையாவன: -- 

“ 41 . குத்தகை உரிமம் வழங்குவதற்கு , சுரங்கப்பணித் திட்டம் ஒரு முன்தேவை மற்றும் கருங்கல் நீங்கலான இதர சிறு 
கனிமங்களுக்கு சுரங்கப்பணித்திட்டம் சமர்ப்பித்தலும் ஏற்பளித்தலும் " 

1 . நேர்விற்கேற்ப , தொடர்புடைய மாவட்டத்திற்குத் தக்கவாறு , புவியியல் மற்றும் சுரங்கத்துறை , உதவி இயக்குநர் அல்லது துணை 
இயக்குநர் , இந்த விதிகளில் 6 , 7 , 8 , 8 - A , 12 , 17 , 18 , 19 மற்றும் 38 - A விதிகளின் கீழான ஒரு செயல்முறை உத்தரவு மூலம் 
ஏற்பளித்துள்ள சுரங்கப்பணித் திட்டம் இன்றி , மற்றபடி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் குத்தகை உரிமம் வழங்குதல் அல்லது 
புதுப்பித்தல் கூடாது . 


2 . கருங்கல் நீங்கலான சிறு கனிமங்களுக்கான குத்தகை உரிமத்துக்காக மாவட்ட ஆட்சியர் வரையறை செய்துள்ள பகுதியில் 
சுரங்கப்பணி செய்வதற்கான திட்டத்தினை ஏற்பளிப்பு செய்யும் அதிகாரம் மாவட்டத்தின் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை , உதவி 
இயக்குநர் அல்லது துணை இயக்குநருக்கு அளிக்கப்பட்டுள்ளது . 

3 . சுரங்கப்பணித்திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட நபரால் தயாரிக்கப்படுதல் :- (i) இந்திய சுரங்கச் செயலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 
தகுதியுள்ள நபர் அல்லது இந்த நோக்கத்திற்காக , மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தகுதியுள்ள நபரால் தயாரிக்கப்பட்டிருந்தாலன்றி , 
மற்றபடி சுரங்கப்பணித்திட்டம் ஏற்பளிக்கப்படலாகாது : 


( ii ) தகுதி பெற்றிராத எந்த ஒரு நபருக்கும் பகுதி (1) ல் குறிப்பிட்டுள்ள சிறு கனிமப் பொருட்கள் தொடர்பான நோக்கத்திற்காக 
மாநில அரசாங்கம் அல்லது இந்தியச் சுரங்கச் செயலகம் , அங்கீகாரம் வழங்கலாகாது : 


( அ ) மத்தியச் சட்டம் ( அல்லது ) மாநிலச்சட்டத்தின் படி நிறுவப்பட்டுள்ள அல்லது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு 
பல்கலைக்கழகம் அல்லது 1956 ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக்குழு (மத்தியச் சட்டம் 3/ 56 ) சட்டத்தின் 4ஆம் பிரிவின் படி 
நிறுவப்பட்டுள்ள பல்கலைக் கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரு கல்வி நிறுவனத்தால் சுரங்கப் பொறியியலில் 
வழங்கப்பட்டுள்ள ஒரு இளங்கலைப் பட்டம் அல்லது புவியியலில் முதுகலைப் பட்டம் அல்லது அதற்கு இணையான எந்தவொரு 
கல்வித்தகுதி ; மற்றும் 

( ஆ ) இளங்கலைப் பட்டம் அல்லது பகுதி ( அ ) வின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள கல்வித் தகுதி பெற்ற பின்னர் , சுரங்கம் அல்லது 
கனிமப் பொருள் நிருவாகத்தில் மேற்பார்வையாளர் தகுதியில் மூன்றாண்டுகள் பணியாற்றிய தொழில் முன் அனுபவம் . 


(4 ) சுரங்கத் திட்டம் பணிந்தனுப்புதலும் ஏற்பளித்தலும் : - இந்த விதிகளின் கீழ் குத்தகை உரிமம் கோரி மனு வரப்பெற்றதும் , குத்தகை 
கோரப்பட்டுள்ள பகுதி அதற்குத் தகுதியுடையதாக இருந்து , மனு இதர தொடர்புடைய அம்சங்களில் சரியாக இருப்பின் , மாவட்ட 
ஆட்சியர் , குத்தகை உரிமம் குறித்து ஒரு முடிவு மேற்கொண்டு , குத்தகைக்குரிய வரையறுக்கப்பட்ட பகுதி குறித்து மனுதாருக்குத் 
தகவல் தெரிவிக்கவேண்டும் . 


( 5 ) மாவட்ட ஆட்சியரிடமிருந்து உரிய வரையறுக்கப்பட்ட பகுதி குறித்த தகவல் வரப்பெற்றதும் , மனுதாரர் தொண்ணூறு 
நாட்களுக்குள் வரைவு சுரங்கப் பணித்திட்டத்தினை அந்த மாவட்டத்திற்குத் தக்கவாறு , நேர்விற்கேற்ப , புவியியல் மற்றும் சுரங்கத்துறை , 
உதவி இயக்குநர் அல்லது துணை இயக்குநருக்கு அனுப்பப்பட வேண்டும் . மனுதாரிடமிருந்து வரைவு சுரங்கப்பணித் திட்டம் 
கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்படவேண்டும் அல்லது , 
திருத்தங்கள் செய்து மீளப்பணிந்தனுப்புமாறு மனுதாருக்குத் திருப்பி அனுப்பப்படவேண்டும் . 


( 6 ) வரையறுக்கப்பட்ட கால அளவுக்குள் மனுதாருக்கு எவ்விதத் தகவலும் தெரிவிக்கப்படமாலிருந்தால் , மனுதாரர் அளித்துள்ள 
வரைவு சுரங்கப் பணித் திட்டம் அல்லது திருத்தப்பட்ட வரைவு சுரங்கப்பணித் திட்டம் , இறுதி முடிவு தெரிவிக்கப்படும் வரையில் , 
தற்காலிகமாக எற்பளிக்கப்பட்டுள்ளதாகக் கருதப்படும் , அத்தகைய ஒப்புதல் இறுதி முடிவின் நிபந்தனைக்குட்பட்டதாக இருக்கவேண்டும் . 

(7 ) சுரங்கப் பணித்திட்ட ஒப்புதல் கருதிப் பார்க்கப்படும்போது , மாவட்டத்திற்குத் தக்கவாறு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை , உதவி 
இயக்குநர் அல்லது துணை இயக்குநர் (i ) உற்பத்தி அளவு , ( ii ) இயந்திரப் பயன்பாட்டு அளவு , ( iii) சிறுகனிமச் சுரங்கத்துக்குப் 
பயன்படுத்தும் இயந்திர வகை , (iv ) டீசல் பயன்பாட்டு அளவு , ( v ) சுரங்கப் பணிக்காக வெட்டி அகற்றப்படும் மரங்கள் , ( vi) சிறு 
கனிமத்தின் ஏற்றுமதி , இறக்குமதி மற்றும் (vii ) சுரங்கக் கழிவு அல்லது குப்பை சேமிப்பு முதலியவற்றைக் கருத்தில் கொள்ளவேண்டும் . 

( 8) வரைவு சுரங்கப் பணித்திட்டம் பின்வரும் விவரங்களைக் கொண்டதாக இருக்கவேண்டும் , அவையாவன: 


( i ) வரையறுக்கப்பட்ட பகுதியின் இயற்கை மற்றும் சிறு கனிமங்களின் பரப்பினைக் காட்டும் வரைபடம் ; 


(ii ) முதல் ஐந்தாண்டுப் பணிக்காலத்தில் அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய இடம் அல்லது இடங்கள் மற்றும் அவற்றின் பரப்பு ; 


(iii ) குத்தகையின் முதல் ஐந்தாண்டில் அகழ்ந்தெடுக்கப்டுவதற்கான தற்காலிகத் திட்டம் ; 
(iv ) வரையறுக்கப்பட்ட பகுதியின் சிறுகனிமப் படிவு இருப்பு உட்பட புவியியல் மற்றும் பாறையியல் விவரங்கள் ; 

(v ) வரையறுக்கப்பட்ட பகுதியில் உடலுழைப்பு மூலம் மேற்கொள்ளூம் அகழ்வுப் பரப்பு மற்றும் இயந்திரம் மற்றும் எந்திரக் கருவி 
பயன்படுத்தப்படும் அகழ்வுப் பரப்பு . வரையறுக்கப்பட்ட பகுதியில் உள்ள இயற்கை நீர்வழிகள் , காப்பு வனம் மற்றும் இதர வனங்களின் 
எல்லைகள் மற்றும் மரங்கள் ஏதேனுமிருப்பின் அவற்றின் அடர்த்தி , காற்று மற்றும் தண்ணீர் மாசுபடுதல் உள்ளிட்டு வன நிலத்தின் 
மேற்பகுதி மீதும் , சுற்றுச் சூழல் மீதும் சுரங்கம் தோண்டுதல் ஏற்படுத்தும் தாக்கம் ; காடுவளர்ப்பு மூலம் அப்பகுதியை மீள அமைத்தல் , 
நிலமீட்பாக்கம் , மாசு கட்டுப்பாட்டுக் கருவிகள் பயன்படுத்தல் மற்றும் அதுபோன்ற ஏனைய நடவடிக்கைகள் ; 

( vi) வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 
ஆண்டு ஆண்டுவாரியாக அகழ்ந்தெடுக்கும் திட்டம் ; 


( vii) ஐந்து கிலோமீட்டர் ஆரமுடைய பகுதிக்குள் சிறு கனிமம் அகழ்ந்தெடுக்கும் மையப்பகுதியிலிருந்து ஐம்பது ஹெக்டேர் 
பரப்புக்குக் குறைவான சிறுகனிமக் குத்தகைகள் அடங்கிய தொகுதிக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் 
சுற்றுச்சூழல் மறுப்பில்லாச் சான்று பெறவேண்டு ; மற்றும் 


( viii ) தேவையெனக் கருதி , மாநில அரசால் விதிக்கப்படவேண்டிய இதர நிபந்தனைகள் ஏதேனுமிருப்பின் , அவை சுரங்கப் 
பணித்திட்டத்தில் சேர்க்கப்படவேண்டும் . 


(9 ) சுரங்கப் பணித்திட்ட ஆய்வு: - (1) இந்த விதிகளின் கீழ் ஏற்பளிக்கப்படும் ஒவ்வொரு சுரங்கப் பணித்திட்டமும் ஐந்து ஆண்டுகள் 
செல்திறனுடையது . ஐந்து ஆண்டுகளுக்கு மேலும் கல்வெட்டுதல் / சுரங்கப் பணிக்குக் குத்தகை தேவையெனில் , குத்தகைதாரர் 
சுரங்கப் பணித்திட்டத்தினை மீளாய்வு செய்து , மறுமதிப்பிட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தினை அனுப்பவேண்டும் . 


(i ) குத்தகைக் காலத்திற்குள்ளேயே ஏற்பளிக்கப்பட்ட சுரங்கப்பணித் திட்டத்தில் திருத்தங்கள் தேவைப்பட்டால் , குத்தகைதார் , 
அத்தகைய திருத்தங்களை மேற்கொண்ட பின்னர் , திருத்தப்பட்ட சுரங்கப்பணித் திட்டத்தினை நேர்விற்கேற்ப புவியியல் மற்றும் 
சுரங்கத்துறை , உதவி இயக்குநர் அல்லது துணை இயக்குநருக்கு ஏற்புக்காக மீளப் பணிந்தனுப்பவேண்டும் . 

(ii) நேர்விற்கேற்ப , புவியியல் மற்றும் சுரங்கத்துறை , உதவி இயக்குநர் அல்லது துணை இயக்குநர் , திருத்தப்பட்ட சுரங்கப் 
பணித்திட்டம் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் ஏற்பளிக்கப்பட்ட அல்லது ஏற்பளிக்கப்படாத விபரத்தினை 
குத்தகைதாருக்குத் தெரிவிக்கவேண்டும் . ஏற்பளிக்கப்படாத இனமெனில் மேற்சொன்ன திருத்தப்பட்ட சுரங்கப் பணித்திட்டம் 
ஏற்கப்படாமைக்கான காரணங்களையும் தெரிவிக்க வேண்டும் . 


( M ) வரையறுக்கப்பட்ட கால அளவிற்குள் மனுதாருக்கு திருத்தப்பட்ட வரைவு சுரங்கப்பணித் திட்டம் குறித்து எவ்விதத் தகவலும் 
தெரிவிக்கப்படமாலிருந்தால் , இறுதி முடிவு தெரிவிக்கப்படும் வரையில் , திருத்தப்பட்ட வரைவு சுரங்கப் பணித் திட்டம் , தற்காலிகமாக 
ஏற்பளிக்கப்பட்டுள்ளதாகக் கருதப்படும் . 


(10 ) சுரங்கப்பணித் திட்டத்தின்படி அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் : 
(1) குத்தகைதாரர் ஒவ்வொரும் ஏற்பளிக்கப்பட்ட சுரங்கப் பணித்திட்டத்தின்படி மட்டுமே சுரங்கம் அமைக்கும் பணி 

நடவடிக்கைகள் மேற்கொள்ளவேண்டும் . 
( i) சுரங்கப்பணித் திட்டத்தின்படி அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லையெனில் மாவட்ட ஆட்சியர் சுரங்கம் 
தோண்டும் பணியைத் தற்காலிகமாக நிறுத்திவைக்குமாறு உத்திரவிட்டு , மேற்சொன்ன சுரங்கப்பணித் திட்டத்தின்படி 
வகை செய்யப்பட்டவாறான நிபந்தனைகளை நிறைவேற்றிப் பெற்றபின் , சுரங்கப்பணிகளைத் தொடர அனுமதிக்கலாம் . 


( iii ) இந்த விதிகள் நடைமுறைக்கு வரும் முன்னர் , ஏற்பளிக்கப்பட்ட சுரங்கப் பணித்திட்டம் இல்லாமலேயே கருங்கல் நீங்கலான 
சிறுகனிமப் பொருட்கள் தொடர்பான அகழ்வுப் பணி தொடங்கப்பட்டுள்ள இனங்களில் , அத்தகைய சிறுகனிம நடப்புக் குத்தகைதாரர் , 
இந்த விதிகள் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் வரைவு சுரங்கப் பணித்திட்டத்தினை நேர்விற்கேற்ப , 
புவியியல் மற்றும் சுரங்கத் துறை , உதவி இயக்குநர் அல்லது துணை இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் . 


(iv ) மனுதாரிடமிருந்து வரைவு சுரங்கப்பணித் திட்டம் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் , அவை 
கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு ஏற்பு வழங்கப்படவேண்டும் அல்லது , திருத்தங்கள் செய்து மீளப்பணிந்தனுப்புமாறு மனுதாருக்குத் திருப்பி 
அனுப்பப்படவேண்டும் . 


(v ) குறித்த காலத்திற்குள் மனுதாருக்கு எவ்விதத் தகவலும் தெரிவிக்கப்படமாலிருந்தால் , மனுதார் அளித்துள்ள வரைவு சுரங்கப் 
பணித் திட்டம் அல்லது திருத்தப்பட்ட வரைவு சுரங்கப்பணித் திட்டம் , இறுதி முடிவு தெரிவிக்கப்படும் வரையில் , தற்காலிகமாக 
ஏற்பளிக்கப்பட்டுள்ளதாகக் கருதப்படும் . 


( vi) கருங்கல் நீங்கலான இதர சிறுகனிமப்பொருட்கள் நடப்புக் குத்தகைதாரர் குறித்த காலத்துக்குள் ஏற்பளிக்கப்பட்ட சுரங்கப் 
பணித்திட்டத்தினைச் சமர்ப்பிக்கத் தவறினால் , நேரில் தன்னிலை விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பளித்த பின்னர் , சிறுகனிமப் 
பொருள் குத்தகைகளை மாவட்ட ஆட்சியர் , இரத்து செய்யவேண்டும் . 


“ 42 . கருங்கல் உள்ளிட்ட சிறுகனிமப் பொருட்கள் சுரங்கக் குத்தகை வழங்க சுற்றுச்சூழல் தடைநீக்க அனுமதி சமர்ப்பித்தல் 

(i) நேர்விற்கேற்ப , மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அல்லது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 
அமைச்சகத்தில் மனுதார் சுற்றுச்சூழல் தடைநீக்க அனுமதி பெறுவதற்காக , மனுதாருக்கு ஏற்பளிக்கப்பட்ட சுரங்கப் பணித்திட்டம் 
அளிக்கப்படவேண்டும் . 

( ii) மனுதாரிடமிருந்து ஏற்பளிக்கப்பட்ட சுரங்கப் பணித்திட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் தடைநீக்க அனுமதி வரப்பெற்றதும் 
நேர்விற்கேற்ப , அரசு அல்லது மாவட்ட ஆட்சியர் சுரங்கக் குத்தகை உரிமம் வழங்கவேண்டும் . 


(ii) இந்த விதிகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் , சுற்றுச்சூழல் தடைநீக்க அனுமதி இல்லாமலேயே கருங்கல் உள்ளிட்ட 
சிறுகனிமப் பொருட்கள் அகழ்வுப் பணி தொடங்கப்பட்டுள்ள இனங்களில் , அத்தகைய கருங்கல் உள்ளிட்ட சிறுகனிம நடப்புக் 
குத்தகைதாரர் , இந்த விதிகள் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து நூற்று எண்பது நாட்களுக்குள் சுற்றுச்சூழல் தடைநீக்க 
அனுமதியினைப் பணிந்தனுப்ப வேண்டும் . 

(iv ) கருங்கல் உள்ளிட்ட சிறுகனிமப்பொருட்கள் நடப்புக் குத்தகைதாரர்கள் குறித்த காலத்துக்குள் சுற்றுச்சூழல் தடைநீக்க 
அனுமதியினைச் சமர்ப்பிக்கத் தவறினால் , நேரில் தன்னிலை விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பளித்த பின்னர் , சிறுகனிமப் பொருள் 
குத்தகையினை நேர்விற்கேற்ப , அரசு அல்லது மாவட்ட ஆட்சியர் இரத்து செய்யவேண்டும் . 


(ஆளுநர் ஆணைப்படி ) 


சி . வி . சங்க ர் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி 
( மற்றும் ) செய்தித் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


